GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 /2009 - 11 . 
[Price : Rs. 1.60 Paise . 


TAMIT 


NT ON 


K 


TEATERS 


REL 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTH 
AS 


ALONE TE 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 13 ] 


CHENNAI, WEDNESDAY , APRIL 8 , 2009 
Panguni 26 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages 


TAMIL NADU ELECTRICITY BOARD 


Notification for the information of the Public Establishment of 1x125 MW 

Power House - Kundah Pumped Storage HEP Phase 1 ( 1x125 MW ) in 
The Nilgiris District 


12 - 13 


DTP _ VI- 3 (b ) ( 13 ) 


[ 11 ] 


12 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY BOARD 


Notification for the information of the Public 


ESTABLISHMENT OF 1X125 MW POWER HOUSE -KUNDAH PUMPED STORAGE HEP PHASE I ( 1X125 MW ) 

IN THE NILGIRIS DISTRICT. 


( Lr . No . CE /Inv / C / SE / PD / EE - C - I/ AEE3/DPR / D - 3 . ) 


No. VI- 3 (b )/7 / 2009 . 


1 . Under this scheme, TNEB has proposed to construct an underground power house in between the TNEB s existing 
Porthimund reservoir and Avalanche-Emerald reservoirs to meet the peak power demands of the grid . It is a pumped storage 
scheme wherein a limited quantum of water will be recycled for power generation . It is located in the Nanjanadu Village of 
The Nilgiris District. 


2 . Salient Features of the Project : 


Construction of underground water conductor system comprising head race tunnel, head race surge shaft, 
pressure shaft, tail race tunnel, and tail race surge shaft . 


Construction of an underground power house to house 1 unit of 1x125 MW for the present & 3x125 MW in future 
and transformer cavern . 


Providing infrastructure facilities like construction of temporary camps , access roads , service lines , etc ., required 
for the project implementation . 


Power generated from this project will be evacuated by means of 230 KV line and will be connected to the Arasur 
400 KV SS and Karamadai 230 KV SS . 


Annual peak energy generation 


252 MU . 


Total estimated cost 


Rs. 488 . 48 Crores . 


Interested parties may send their views if any to the Chief Engineer / Investigation / Civil , TNEB , 5th Floor , 
Eastern Wing , 144 , Anna Salai , Chennai - 600 002 within 3 months from the date of this publication . 


Chennai- 600 002 , 
3rd April 2009. 


ER . K . G . NATESAN , 
Chief Engineer/Investigation /Civil . 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 


பொது மக்களுக்கு ஓர் அறிவிப்பு 


குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் நிலை - 1/ நீலகிரி மாவட்டம் 125 மெகாவாட் மின்திறன் கொண்ட மின் நிலையம் நிறுவுதல் 


இத்திட்டத்தின்கீழ் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் போர்த்திமண்டு மற்றும் அவலாஞ்சி - எமரால்டு நீர்த்தேக்கங்களுக்கு இடைப்பட்ட 
பகுதியில் பூமிக்கு அடியில் ஒரு மின் நிலையம் நிறுவப்பட உள்ளது . இம்மின் நிலையமானது உச்ச மின்தேவையை பூர்த்தி செய்வதற்காக 
அமைக்கப்படவுள்ள நீரேற்று புனல் மின் நிலையமாகும் . இம்மின்நிலையத்திற்கு மிகக்குறைந்த அளவு நீர்த்தேக்கமே போதுமானது . 
அவ்வாறு தேக்கிவைத்துள்ள நீர் மேற்கூறிய இரண்டு நீர்த்தேக்கங்களுக்கு இடையே சுழற்சி மூலம் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் . 
அதாவது , மின் தேவை குறைவாக இருக்கும் நேரத்தில் உபரியாகக் கிடைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தி கீழ்நீர்த்தேக்கமான 
அவலாஞ்சி - எமரால்டு நீர்த்தேக்கத்திலிருந்து மேல் நீர்த்தேக்கமான போர்த்திமண்டு நீர்த்தேக்கத்திற்கு நீர் ஏற்றப்பட்டு உச்ச மின் 
தேவையின் போது அந்த நீரானது மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் . 

இம்மின் நிலையமானது நீலகிரி மாவட்டத்தில் நஞ்சநாடு கிராமத்தில் அமைக்கப்படவுள்ளது . 


Apr . 8 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


13 


2 . செயல் திட்டத்தின் அம்சங்கள் : 


நீரை மின் நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கான தலைவாய் சுரங்கரம் , தலைவாயில் பொங்குகிணறு , அழுத்தக்குழாய் , 
கடைவாயில் சுரங்கம் , கடைவாயில் பொங்குகிணறு ஆகியவை அமைத்தல் . 


125 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மின் ஆக்கியை தற்போது நிறுவுவதற்கும் , பின்னர் ஒவ்வொன்றும் 
125 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மூன்று மின் ஆக்கிகளை நிறுவுவதற்கும் ஏற்றவாறு பூமிக்கு அடியில் 
ஒரு மின் நிலையம் மற்றும் மின்மாற்றிகளுக்கான குகை நிறுவுதல் . 


இத்திட்டம் உருவாக தேவையுறும் அடிப்படைத் தேவைகளான தற்காலிக முகாம்கள் , சாலைகள் இன்னபிற அமைத்தல் . 


இத்திட்டத்தின் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தை 230 கிலோவோல்ட் மின் அழுத்த சுற்று வழியாக அரசூர் 
400 கிலோவோல்ட் துணை மின் நிலையத்திற்கும் காரமடை 230 கிலோவோல்ட் துணை மின் நிலையத்திற்கும் 
செலுத்துதல் . 


ஆண்டின் உச்சமின் உற்பத்தி திறன் 


: 


252 மில்லியன் யூனிட்டுகள் 


திட்ட மதிப்பீட்டு 


ரூபாய் 488 .48 கோடிகள் 


இத்திட்டம் குறித்து கருத்துக்கள் இருப்பின் தெரிவிக்க விரும்புவோர் அவற்றை தலைமைப் பொறியாளர்/ புலம் ஆய்வு 
பொதுவியல் , தமிழ்நாடு மின்சார வாரியம் , ஐந்தாவது தளம் , கிழக்கு பகுதி , 144 , அண்ணா சாலை , சென்னை - 600 002 
அவர்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் அனுப்பலாம் . 


சென்னை - 600 002 , 
2009 ஏப்ரல் 3 . 


ER . K . G . NATESAN , 
தலைமைப் பொறியாளர்/ புலம் ஆய்வு/ பொதுவியல் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


